நற்கொடை, / 22, 


தெவனுடைய வார்த்தை மனச்சாட்சியை 
அருட்டூகிறது. 

வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தையாயிருக்கற௮. 
அதாவது தேவனே அதைச்‌ இருவுளம்பத்தினார்‌; ஆம்‌, 
யாவரும்‌ விளங்கிக்கொள்ளக்கூடிய தெளிவாய்‌ அதை 
உரைத்தருக்கிறார்‌, தேவன்‌ நமஅ இராசாவும்‌ றாம்‌ அவ 
ரத பிரசைகளுமாயிருககிறோம்‌. இராசகற்பனைக்கமை 
வு பிரசைகள்‌ கடமையே. பற்பலசாதிகளும்‌ தத்தம்‌ 
அரசர்‌ பிரமாணங்களைக்‌ கைக்கொண்டு நடக்கிறார்கள்‌. 
நாமும்‌ சமது இராணியின்‌ பிரமாணங்களைக்‌ கைக்கொ 
ள்ூகிறோம்‌. இராணியின்‌ அணையா சக்கர ததுக்குட்பட்‌ 
டவர்கள்‌ ீணசக்கிரவர்ததக்கு அமைந்‌ அடக்கக்‌ கட 
மைப்பட்டவர்களல்ல, ஆயினுக்‌ தேவனோ சகல சாதிக 
ளுக்கும்‌ இராசாவாயிருக்கிற இனால்‌ அங்கிலேயர்‌ னர்‌ 
முதலிய எற்தச்‌ சாதியும்‌ அவருக்கு அமைந்‌ அ கடப்பது 
கடமையே, வேதாகமத்தில்‌ தேவன்‌ தமல சித்தத்தை 
ஈமக்கு வெளிப்படுத்தித சமது பிரமாணங்களையும்‌ நம 
க்கு விதித்‌ இருக்கிறார்‌. அப்‌ பிரமாணல்கள்பத்‌. தம்‌ ௪௫ல்‌ 
சாதியாருக்கும்‌ ஏற்ததென்றதும்‌ சகலரும்‌ அவைகளைக்‌ 
சைக்கொள்ளவேண்டுமென்றலம்‌ அப்‌ பிரமாணங்களிகா 
தன்மையால்‌ விளங்குகின்றது. கொல்செய்யாகே என 
னும்‌ பிரமாணம்‌, கீ எவனானாஅஞ்‌ சரியே, உன்னையும்‌ அ 
ப்பாதகஞ்‌ செய்யாமற்‌ தடுக்கின்ற, ஆதலால்‌ நீ கொ 
லைபுரிக்கால்‌ அதற்கேற்ற தண்டனைக்குப்‌ பாதிய ஸ்‌ சணா 
இருய்‌, வேதாசமத்தில்‌ தேவன்‌ வெளிப்பட த்தியிருகளு 
ம்‌ ௮வர.து த்தம்‌ இன்னுமோர்‌ இடத்திதுவ்‌ காணப்ப? 
இறத, அது கம இருசயத்தில்‌ வரையப்பட்ட கண்டை 
தீமை பகுத்ததியும்‌ இமாணியை நமக்குக்‌ கொடுக்கின்ற 
அ, இதைத்தான்‌ மனச்சாட்சியென்கிறோம்‌. இரத மன 
ச்சாட்சிக-ம்‌ வேசாகமப்‌ பிரமாணங்களுக்கும்‌ உள்ளா 
ஒற்றுமை பெரி.௫, மனுஷனுக்கு மனச்சாட்டியைக்‌ தொ 
டுத்சவமே இவ்வாகமததையுல்‌ கொடுத்‌ திருக்கிருமென்ப 
அ இவ்வொற்றுமையாத்‌ தெளிவாய்த்‌ தோன்றுகின்ற 
அ, சேவ சத்தத்தை மீறி நாம்‌ பாவஞ்செய்டும்போொ௮) 


2 


௫. ச்சாட்டு இட்பாகின்றஅ, அச்சுடன்‌ பாவத்தின்‌ 
ஆ ம்‌ மாணமாதலால்‌ பாவம்‌ நம்மைச்‌ சாபச்தித்கு 
ம்‌ உளராக்குகின்றன, தேவனுடைய பிரமாணத்தை 
மீறிஇச்சாபத்கசுகுனரானவர்கள்‌ தப்பிப்‌ பிழைக்க வழி 
வென்ன 7 வேதாகமம்‌ சொல்வதைக்‌ கேள்‌! யேசு கதி 
ஸ்‌. ஐ சிலுவையில்‌ மரித்து ஈம்‌ பாவத்தைத்‌ தாமே சமக்‌ 
அ தீர்த்தார்‌, அவருடைய மரணம்‌ பாவத்தின்‌ பேறெ 
ல்லாம்‌ சக்கி ஈம்மை இரட்டக்கின்றது. சாம்‌ அவரை 
விஎவாசித்தால்‌ நித்திய வனை அடைவோம்‌, அவரு 
டைய மரணம்‌ உலகத்துக்றுச்‌ வனென்றும்‌ பாவத்‌ தீ 
ட்படைர்த உன்‌ மனச்‌ சாட்சியையும்‌ இருதயத்தையும்‌ 
சுத்சரிக்றதென்‌ ௯ம்‌ கற்றுக்கொள்‌, “ யேகிதிஸ்து 
வின்‌ இரத்தம்‌ அகல பாவங்களையும்‌ நீக்கி கம்மைச்‌ சுத்‌ 
இகரில்கும்‌.! தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவரு 
க்கு விரோதமாய்‌ மனுஷன்‌ பாவஞ்செய்திருக்கிருனெ 
ன்று அவனக்ஞுக்‌ காட்டி அவனுடைய மனச்சாட்சியை 
அருட்டி எழுப்புகிற ஒம்‌ வேதாசமமே, ஆயினும்‌ அவக 
ம்பிக்கையின்‌ சஞ்சலத்தில்‌ ௮௮: அவளை அடைத்அவி 
டாமல்‌ இதிஸ் அவின்‌ மாண புண்ணியத்தால்‌ பாவம்‌ நீல்‌ 
இ இாட்சிககப்படும்‌ ஈம்செய்தியைச் க அன்ற ௪. 2000 
வருஷங்களுக்கு மூன்‌ எழுதப்பட்ட வேதாகமம்‌ இக்கர 
லததிலுள்ள மனுஷனை அருட்டி எழுப்புஞு சத்துவம்‌ உ 
டையதாகுமோவென்னு யோசிக்கமாயா சீ கேள்‌, சேவ 
வாக்குச்‌ 2வலாக்கென்றும்‌ பெயாபெறும்‌, அதாவது 
அஅ மரித்த வாச்கல்ல, சிவிக்நிற வாக்கு, ஆகவே செ 
யல்புறியுஞ்‌ சக்தி அதற்குண்டு, அன தன்‌ பூருவ வல்ல 
மையைக்‌ கொஞ்சமெலும்‌ இழக அபோகாமல்‌, இக்காலத்‌ 
இலும்‌ தன்‌ பூருவ பூரண வல்லமையோடு விதக்‌ இரி 
யை செய்னெற அ, அது கிரியை செய்யும்‌ விதத்தைப்‌ 
படர்‌. அனு இருபுகழுல்‌ கருக்குன்ன எக்சப்‌ பட்டய கதி 
லம்‌ சுருச்கானன்‌. அதின்‌ சதக க்தைக்கெட்டு இதிஸ்‌து 
வல விசுவாசிக்கிறவலுக்கு அ ரண வைத்திய சத்திர 
மானி, அவனது பிணியை ரிக்கி அவனைச்‌ 2வனோடு சரக்‌ 
வருதி, கழ்ப்பமியாதவனையோ அம மரணதஅக்குள்‌ 
ரக்கும்‌. அத சவதிப்‌ போவதுமில்லை, ௮௮ ஒவ்வொ 

(1 மஷனையும்‌ பூரணமாய்‌ அறியும்‌. அவனுடைய ஒரி 
வகளையம்‌ வாசுகுகளையும மாச திர மல்ல, இருதயத தன 

3 னேவ களை யும்‌ யோசனைகளையம்‌ உசையறுக்கிற சாயுமிரு 


vw 


சீற, ௮.௧ மனுஷனுடைய பாவத்தை எவ்வளவுதெ 
ரிவாய்‌ விபரிக்துரைக்கிறதென்‌ அ பார்‌, * ஐயோ! பாவ 
முள்ள சாதியும்‌ அச்சிரமத்தால்‌ பாரஞ்‌ சமந்த சனமும்‌ 
பொல்லா வர்களின்‌ சம்ததியும்‌ கேடு உண்டாக்குகிற பு 
தீதிரருமாயிறாக்கிறார்கள்‌ ', கர்வமாகிய பாவத்தைக்‌ கே 
ள்‌. “சீயோன்‌ குமாரத்திகள்‌ அகர்தையாயிரார்த கழு 
ததை கெரி ஈடர்‌. ஐ கண்களால்‌ மரும்டிப்‌ பார்த்து 
ஒய்யாரமாய்‌ நடத்து தலங்கள்‌ கால்களில்‌ சிலம்பு ஒலிக்க 
அ திரிகிறார்கள்‌, ஆதலால்‌ ஆண்டவர்‌ யோன்‌ குமாரத்‌ 
தஇிகளின்‌ உச்சந்தலையை மொட்டை யாக்குவார்‌ ””, பயழமு 
அத்‌இதல்களோடும்‌ வாக்குத்தச்தங்களோடும்‌ , தெவன்‌ 
பாவியைக்‌ குணப்படுத்தச்‌ அண்டி ஏவும்‌ வாக்குகளையும்‌ 
கவனி, உங்களைச்‌ கழுவிச்‌ ௬ சஇகரியுங்கள்‌, உங்கள்‌ இரி 
யைகளின்‌ பொல்லாப்பை என்‌ கண்களுக்கு மறைவாக 
அகற்றிவிட்டு, இமைசெய்தலை விட்டு ஓயுங்கள்‌, ஈன்மை 
செய்யப்‌ படியுங்கள்‌,” பரிசாபத்தோடு தெவன்‌ பாகிக்‌ 
கு முன்‌ தமஅ மட்டற்ற இருபையை கிறு த அவுதையல்‌ 
கவனி, “ வழக்காடுவோம்‌ வாருங்கள்‌ என்னு கர்த்தர்‌ 
சொல்கிறார்‌. உங்கள்‌ பாவங்கள்‌ சிவேரென்திருக்கா 
அம்‌ உறைசதம்மைமைய்போல்‌ வெண்மையாகும்‌, அவை 
கள்‌ இரத்தாம்பம ச்‌ சிவப்பாயிருக்தாலும்‌ பஞ்சைப்போ 
வாகும்‌.”  அன்யார்க்சன்‌ சன்‌ வழியை விட்டுச்திரும்பி 
ப்‌ பிழைப்பதையே விரும்புறேன்‌ என்று என்‌ வனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌. இஸ்றவேல்‌ வமிசத்தாரே 
உங்கள்‌ பொல்லாத வழிகளை விட்டுத்‌ இரும்புங்கள்‌; இரு 
ம்புங்கள்‌. கற்கள்‌ ஏன்‌ சரகவேண்டிம்‌,?? பாவி ! சீ என்‌ 
ன சொல்லுகிறாய்‌ 2 “ நீ சேவனுடைய நியாய த$ிர்ப்புக்‌ 
குதி தப்பிப்‌ போசலாமென்‌ ஆ நினைக்கிறாயோ 2 அல்லது 
சேவ சய்வு நீ துன்ப்பமிம்படி உன்னை ஏவுதிற மென்ன! 
அறியாமல்‌ அவருடைய தயவு, பொதுமை, கீடியசார்சம்‌ 
இவைகளின்‌ ஐ௫வரிய த்தை அசட்டைபண்ண௫ருயேரர்‌!! 
விபசாரம்‌ கொலை இடண்டிற்குமுடம்தையான தாவீது இ 
சாசனை சாக்கான்‌ தீர்க்கசரிசி பார்த்து“ நீயே அம்தமன 
ஜன்‌” என்றுஸாக்சபொழுன தாலீ௮ “மான்‌ சர்த்தரு 
க்கு விரோதமாய்ப்‌ பாலம்‌ செய்சேன்‌ என்‌ பாவம்‌ எப்‌ 
பொழுதும்‌ எனக்கு முன்பாக கிற்கிறனு.!! “என்‌ பாவல்‌ 
கப்‌ பாசாதபடிக்கு கீர்‌்உமத முகத்கை மறை என்‌ 
அதிக்கிரமங்களை எல்லாம்‌ நீக்கியராளும்‌ * என்‌அ தன்‌ இ 


்‌] 


ருதயத்தை ரொறுக்டிப்‌ புலம்ப * நீ சாகர்‌ தபடிக்குக்‌ கர்‌ 
ச்சர்‌ உன்‌ பாவம்‌ நீங்கச்‌ செய்தார்‌” என அரைக்கப்பட்ட 
வாக்ருக்கசைய “நான்‌ என்‌ அதிக்‌. மத்தை மைக்கா 
மல்‌ என்‌ பாவத்தை உமக்கு அறிவித்தேன்‌, தேவரீர்‌ எ 
ன்‌ பாவத்தின்‌ தோஷத்தை மனனித்£ீர்‌ ?” என்ன அவன்‌ 
கர்த்தருக்குள்‌ மிழ்்து களிகூரக்‌ ருபை கிடைச்சன்‌, 
தாலீதைத்‌ சேவவரச்கு எப்படி அருட்டி எழுப்பினதென்‌ 
அம்‌ அவனுக்கு இரட்சிப்பை எப்படி அளித்ததென்றும்‌ 
நீ வேதத்தில்‌ வாசிக்கவில்லையா! பேஅரு உரத்தசத்தமா 
ய்‌ யூதர்களே, எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற சனங்க 
ளே நீங்கள்‌ எல்லாரும்‌ அதிக ககொள்வீர்களாக, நீங்கள்‌ 
சிலுவையில்‌ அறைந்து இக்த இயேசுவையே தேவன்‌ ஆண 
டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கிஞர்‌. நிங்கள்‌ மனந்திரும்பி ஒ 
வ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்து இயேசு நிஸா 
வின்‌ நாமத்தினாலே ஞானஸ்சானம்‌ பெற்றக்கொள்ளுங்‌ 
கள்‌, வாக்குத்தத்தமானஅ உங்களுக்கும்‌ உங்கள்‌ பிள்‌ 
ஊகளுக்கும்‌ தாரத்திலுள்ள யாவருக்கும்‌ உண்டாயிறாக்‌ 
இறத, மாஅபரடுள்ள இச்சச்‌ சந்ததியை விட்டு விலகி 
உங்களை இரட்சித்‌தக்கொள்ளாங்கள்‌ என்னு புத்திசொ 
ன்னபொழுஅ ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌ இருதயத்தி 
லே குத்தப்பட்டவர்களாக சகோதரரே, சாங்கள்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று கேட்டு அன்றையத்தினமே சந்‌ 
தோஷமாய்‌ வாக்கை ஏற்றுக்கொண்டு ஞானல்கானம்பெ 
ற்ரர்களென்ற செய்தியை நீ அறிந்திருக்கிறாயென்று கி 
னைக்கிறோம்‌, இதை வாசிக்கிற பிரியகனேகிஈனே, சமா 
தானமும்‌ சவுக்கியமுமுண்டென்று செொர்ல்லுகிறொய்‌. இர 
விலே திருடன்‌ வருகிற விதமாய்‌ கர்த்தருடைய தாள்‌ வ 
ரும்‌: தான்குகறவர்களைச்‌ சடுதியாய்‌ அனு பிடிக்கும்‌. நீயு 
ம்‌ தூக்குகிறவஞூனால்‌ அழிவு சடுதியாய்‌ உன்மேலும்‌ வ 
ரும்‌. தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுக்தி 
க்க விரும்பமாட்டாயா 2 இறிஸ்‌அ உன்னைப்‌ பிரகாடிப்‌ 
மிக்கக்‌ காத்த உன்‌ இருதய வாசற்படியில்‌ கின்று சட்டு 
றாரே. ரீ அருண்டுஎமும்பிஉன்‌ இருதயக்‌ கதவைக்‌ திற ! 
கீ இப்பொழு.த வாசக உன்னை அருட்டி எழுப்பவும்‌ 
இசட்சகாண்டைக்கு உன்னை ஈடத்தவும்‌ தேவனை கோக்‌ 
க வேண்டிக்கொள்‌, 


Strong and Asbury, Printers: Manippay—1891. Bd. 3000- 


